| T TT TT TT TT TT TT TT TT TT TI 


விஞ்ஞான 
வேடிக்கைகள் 


| 


| 


| 


T 


| 


| 


| 


அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் : ரேஷ்மா பர்வே 

தமிழில் : வெ . சு . காயத்ரி 


அரவிந்த் குப்தா அவர்கள் கான்பூர் ஐ . ஐ .டியில் ( 1975) மின் 
பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர் . அவர் அறிவியல் 
செய்முறைகள் குறித்து 20 புத்தகங்கள் எழுதியுள்ளார் , 140 
புத்தகங்களை ஹிந்தியில் மொழிபெயர்த்துள்ளார் மற்றும் 
தூர்தர்ஷனில் அறிவியல் செய்முறைகள் சம்பந்தமாக 125 
படங்களை வழங்கியுள்ளார் . அவருடைய முதல் புத்தகமான 
Matchstick Models & Other Science Experiments , 12 இந்திய மொழிகளில் 
மொழிபெயர்க்கப் பட்டு , அரை மில்லியன் பிரதிகள் 
விற்பனையாகியுள்ளன. 
குழந்தைகளுக்கு ஆர்வமூட்டும் வகையில் அறிவியலை 
படைத்ததற்காக அவர் 
National Award for Science Popularization amongst Children ( 1988 ), Distinguished 
Alumnus Award of IIT Kanpur (2000 ), Indira Gandhi Award for Science 
Popularization (2008 ) and the Third World Academy of Science Award (2010 ) 
உட்பட பற்பல விருதுகளை பெற்றுள்ளார் . தற்பொழுது அவர் 
ஐயுகாவின் Children s Science Centre- ல் பணிபுரிகிறார் . புத்தகத்தின் 
மீதும் விளையாட்டு பொம்மைகள் மீதும் தனக்குள்ள 
பேரார்வத்தை தனது பிரபல இணையதளமான 
http ://arvindguptatoys.com ல் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார் . 


ரேஷ்மா பர்வே அவர்கள் புனேயிலுள்ள அபினவ கலா 
மஹாவித்யாலயாவில் வர்த்தக கலைகள் பற்றி படித்துள்ளார் . 
அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் மற்றும் வரைபடக் கலைஞர் . 
குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பலவற்றிற்கு அவர் 
விளக்கப்படங்கள் வரைந்துள்ளார் . 


இந்த புத்தகம் நவஜீபாய் ரதன் டாடா டிரஸ்ட் 
வழங்கிய மானியத்தில் உருவாக்கப் பட்டது . 


உரைபதிப்புரிமம் : அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள் பதிப்புரிமம் : ரேஷ்மா பர்வே 


> விஞ்ஞான 

வேடிக்கைகள் 

அரவிந்த் குப்தா 
விளக்கப்படங்கள்: ரேஷ்மா பர்வே 
தமிழில்: வெ . சு . காயத்ரி 


செய்முறைகள் 


. . .......... 


.. .. . . .. . . . . .. 


........ 


...... ... 


.......... 


1 . துள்ளும் பந்து 
2 . நூலை திரி குறுந்தகடு சுழற்று 
3 . முன்னேறி செல்லும் குவளை 

....... ... 
4. சுழற்சியின் ஆற்றல் 
5 .திருகு இயக்கம் 

......... 
6 .சிறிய ஊறிஞ்சி விசைக் குழாய் 
7. மிதந்து சுழன்றிடு 

.......... 
8 . தானியங்கி வடிகுழாய் 
9. பலூன் புட்டி நீரூற்று 
10. சூறாவளி கிணறு 
11. தூக்கும் கை 
12 . தொலைநோக்கி பாரந்தாக்கி பொறி ................12 
13 . பலூன் மீன் 

................ 
14. புட்டி அடிப்பாக சுழலி 
15 . இருதய விசிறி 

.. ... ... 
16. புட்டி சுழலி 
17. சுழலும் விண்கலன் 

. . . . .... 
18 .தெளிதகடு குமிழி 

.. ...... ... . .... 
19 . வாழ்க்கை மரம் 
20. சுழலும் சுருள் 
21. அதிவேக சுழலும் புட்டி 

............... 
22. சுழல் விசிறியை சுற்று , 

பொம்மையை சுழற்று ................ 
23. கம்பி பூக்கள் 
24. ஒன்பது நடனமாடும் கன சதுரங்கள் 
25 . இழுத்து திறக்கும் பூ 


| 


......... 


.............. 


. . . . .. . .. . .. .. 


26 . பறக்கும் தீச்சுடர் 
27. குவளையில் வெப்பச் சலனம் 
28. காற்று விரிவாக்கம் 
29 . ஆலமர தோழன் 
30. காற்றில் பந்து 

..............30 
31. அழுத்தி சுழற்றிடு 

.............. .31 
32. உறிஞ்சும் வெற்றிடம் 

.. ... . .... 
33 .உங்கள் வீட்டினுள்ளே 

சூரிய வெளிச்சம் 
34 . மேற்பரப்பின் அளவு 
35. துடைப்பக்கட்டை மாதிரிகள் 
36. தீக்குச்சி கணிதம் 
37 . மேலே ஏறும் மனிதன் 

.............. 
38 . சொர்க்கமும் நரகமும் 

.. ... 
39. முடிச்சுகளால் உருவான நண்டு .................40 
40. தீப்பெட்டியில் எத்தனை பொருட்கள் ?...........1 
41. கழைக்கூத்தாடும் குரங்கு 

.. .. 
42 . நிறமாற்றம் 

. ..........43 
43. காந்த சுழற்சி 

........... . ..44 
44 . காந்த குவளைச் சுழலி 

.. . ........ 
45. சுழல் மின்னோட்ட சுழற்றி 
46 . மிதக்கும் சுழல் விசிறி 

.............. 
47 . எடை மற்றும் கன அளவு பேணுகை 
48 . இசைக்குவளை 
49. இசை மூடி 
50. மிதிவண்டி சுழல் காட்டி 
51. குறுந்தகடு கோண அளவி 


............. 


............ . 


.. ........ 


.............52 


..........53 


கத்தரிக்கோல் 


பிங்க் பாங்க் 
பந்து 


துள்ளும் 


பந்து 


மீள்மப்பட்டை 


நூல் 


மணி 


1லி - நெகிழி 

புட்டி 


மூடியிலிருந்து 
110- செ . மீ தள்ளி - செங்கோணத்தில் நான்கு கோடுகளை 
புட்டியை வெட்டவும். விளிம்பில் குறிக்கவும் . 
அடிப்பாகத்தை ஒதுக்கவும் . 

நான்கு கோடுகளையும் 
1- செ . மீ ஆழத்திற்கு 
வெட்டவும் . 


இரு மீள்மப்பட்டைகளை 
வெட்டுகளில் நுழைக்கவும் . 
மத்தியில் அவை 
குறுக்காக செல்லும் . 


மூடியில் சிறு 
துளையிடவும் 


மேலேசெல்லும்!!!....... ....பந்து5-மீவரைதுள்ளி 


மேல் தோற்றம் 


மீள்மப்பட்டைகள் கூடுமிடத்தில் ஒரு 
நூலைக் கட்டி அதை ஓட்டை வழியே 
செலுத்தவும் . நூலின் நுனியில் ஒரு 
மணியை கட்டவும் . 


7 கூடுமிடத்தில் ஒரு பந்தை 

வைக்கவும் . மணியை இழுத்து 
விடும் போது ...... 


இழுக்கப்பட்ட மீள்மப்பட்டையில் சேமித்து 
வைத்த ஆற்றல் பந்தை முன்னோக்கி உந்தும் . 


ஊசி 

நூலை திரி 
பழைய குறுந்தகடு குறுந்தகடு சுழற்று வட்டப் படிவம் 

தாளில் சுருள் 


மணிகள் 


நூல் 


மீள்மப் பசை 
(ஃபெவிபாண்ட் ) 


சூடான ஊசியால் பழைய குறுந்தகடின் 
நடு ஓட்டைக்கு இருபுறங்களில் 
சிறு துளைகளிடவும் . 


சுருள்வட்டப் படிவத்தை குறுந்தகடின் 
மீது பசையால் ஒட்டவும் . 


துளைகளின் வழியாக 
60- செ . மீ நீளமுள்ள 
ஒரு நூலை 
கோர்க்கவம் . 
முனைகளில் 

மணிகளை எதிர்புறமாக 
மணிகள் 

படத்தில் காட்டியபடி 5 ) 
குறுந்தகடை ஒரு 

இழுக்கும் போது குறுந்தகடு 

அதிவேகமாக சுழலும் . 
விடவும் . 

சுழ்லும் சுருள்வட்டம் 
பார்க்க அழகாயிருக்கும் ! 


கட்டவும் . கையில் தொங்க 


மற்றொரு 
கையால் 
குறுந்தகடை 
சுற்றிவிடவும் 
/ 


தொடர்ச்சியாக 
சுழற்று பிறகு 
பிரித்து விடு. 


நூலை முறுக்கியவாறு , திரித்த நூலில் சேமிக்கப்பட்ட 
குறுந்தகடு சுழலும் ஆற்றல் குறுந்தகடை சுழற்றும் 


N 


நூல் 


முன்னேறிச் 
செல்லும் 
குவளை 


தீப்பெட்டி 


குவளை 


எழுதுகோல் 


ஒரு குவளை மற்றும் ஒரு 
தீப்பெட்டி இரண்டையும் 
1 .5 மீ நீளமுள்ள நூலின் 
இருநுனிகளிலும் 
கட்டவும் . 


தீப்பெட்டிை 
இந்த 
நிலையில் 
விடவும் 


குவளை கீழே 
தொங்குமாறு நூலை 
பிடித்து அதன் 
மத்தியில் ஒரு 
எழுதுகோலை 
வைக்கவும் .இரு 
பொருட்களும் 
தொங்கும் படி 
எழுதுகோலின் 
மீது நூலை மடக்கி ( ) 
பிடிக்கவும் . 


3 துரிதமாக தீப்பெட்டியை 
விடுவிக்கவும் . 


4 . ஒரு ஆச்சரியம் நடக்கும் . 
குவளை கீழே விழுந்து உடையாது . 
அதற்கு பதிலாக தீப்பெட்டி சுற்றும் , 
நூல் எழுதுகோலில் சில முறை 
தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் . 
இது குவளையை கீழே விழாமால் 
தடுக்கும் . 


இந்த சோதனை உராய்வு 
மற்றும் வளைவுந்தை 
அடிப்படையாக கொண்டது . 


அழிப்பான் 


சுழற்சியின் 
ஆற்றல் 


ஒரு குழாய் 
( காலியான 
பேனாவின் 
வெளிப்பாகம் ) 


சாவிக்கொத்து 


ஊசி , நூல் 


காலியான பழைய பேனாவின் 
வெளிப்பாகத்தின் வழியே 80- செ . மீ 
நீளமுள்ள நூலை செலுத்தவும் . 


லேசான கனமுடையதை 
( அழிப்பான் ) மேலேயும் , 
அதிகனமானதை (சாவிகள்) 
கீழேயும் கட்டவும் . 


பேனாவை ஒரு 
கையால் பிடித்தவாறு 
அழிப்பானை சுழற்ற 
துவங்கவும் . 


சுழற்சியின் விசையால் 
அதிக கனமான 
சாவிக்கொத்து மேலே 
தூக்கப்படும் . 


மைய விலக்கு விசை சுழலும் 
அழிப்பானை பேனாவிலிருந்து 

விலக்கி தள்ளும் . 


8 - மி . மீ அகல 
மெழுகு வட்டு 


| 


திருகு 
இயக்கம் 


மீள்மப் பட்டை 
காலியான 
பேனா நிரப்பில் 

கம்பி கொக்கி 


உருளை 
வடிவான 
நெகிழி 
புட்டி , 


நெகிழி புட்டி 
மூடியில் இரு துளைகளிடவும் 


புட்டியின் அடிப்பாகத்தில் ஒரு 
துளையிடவும் . அந்த 
ஓட்டையில் மெழுகு 
வட்டை ஒட்டவும் . 


ஒரு பெரிய மீள்மப்பட்டையை 
வெட்டி மூடியிலுள்ள 
ஓட்டைகளின் வழியே 
செலுத்தி முடிச்சு போடவும் . 
புட்டியை மூடியால் மூடவும் . 
மீள்மப்பட்டையை கம்பி 
கொக்கியால் அடி ஓட்டையின் 

வழியே இழுக்கவும் . 
நிரப்பிலை மீள்மப்பட்டையினுள் 
சொருகவும் . மெழுகு வட்டு உராய்வை 
குறைத்திட உதவும் . 

மீள்மப் பட்டையை முறுக்கி 
விட நிரப்பிலை பல முறை 
சுற்றவும் . இப்போது புட்டியை 
தரையில் வைக்கவும் . 


மீள்மப்பட்டை 
விடுபட்டு புட்டி 
முன்னோக்கி உருளும் . 


முறுக்கிய மீள்மப்பட்டையில் 
சேமிக்கப்பட்ட ஆற்றல் 
புட்டியை முன்னோக்கி உந்தும், 


மிதிவண்டி 
ஆரம் 


மிதிவண்டி 
மணித்தாங்கி 


நூல் 


குண்டு உறிஞ்சி . . . 

மணிகள் . .. 


சிறியஉறிஞ்சிவிசைக்குழாய 


. .. கத்திரிக்கோல் 
உந்து தண்டு செய்ய மிதிவண்டி 
ஆரத்தின் திரிக்கப்பட்ட 
முனையில் ஒரு நூலை சுற்றி கட்டவும் . 


குண்டு உறிஞ்சியில் தண்ணீர் 

வெளியேற ஒரு துளையிடவும் .. 
உறிஞ்சியின் அடிப்பாகத்தில் தண்ணீர் 
உட்புகுமாறு ஒரு மணியை பொருத்தவும் . ப 

உறிஞ்சும் வால்வு செய்ய ஒரு 
மணித்தங்கியை தளர்வாகப் 
பொருந்துமாறு உறிஞ்சியின் 
உள்ளே போடவும் . 


மணி தளர்வாகப் 
பொருந்த வேண்டும் . 


இந்த ஆர-உந்துதண்டை 
குண்டு உறிஞ்சியினுள் 
வைக்கவும் . 


உறிஞ்சியின் மேல் புறத்தில் 
6 இன்னொரு மணியை பொருத்தவும் . 


இந்த விசைக்குழாயை ஒரு 
கோப்பைத் தண்ணீரில் வைத்து 
மேலும் கீழுமாக அசைக்கவும் . 
சிறிது நேரம் கழித்து , 
நீர்த்தாரை வெளியேறும் . 
வால்வு,உருளை,உந்து தண்டு , 
இணைப்பு கம்பி - எல்லாம் சேர்ந்த 
விசைக்குழாயை திறன்பட வேரை 
செய்ய வைக்கின்றன. 


நெகிழி புட்டியின் 
அடிப்பாகத்திற்கு 
அருகில் இரண்டு 
துளைகள் 
எதிர்முனைகளில் 
போடவும் . 


மிதந்து 
மலக்கிய மெத்து 

சுழன்றிடு 
தட்டு ( தெர்மாகோல் ) 


1 - லி நெகிழி 
புட்டி 


2 மடங்கிய 
உறிஞ்சிகள் 


இரண்டு | 
உறிஞ்சிகளை 
சொருகி இணைப்பை 
பசையால் ஒட்டவும் . 


மீள்மப் பசை 

( ஃபெவிபாண்ட் ) 
கத்திரிக்கோல் 


புட்டியை தெர்மாகோல் தட்டின் 
நடுவில் ஒட்டவும் . அது படகு போல 
வேலை செய்யும் . 

உறிஞ்சிகளின் முனைகளை 
மூடிக்கொண்டு புட்டியில் நீர் 
நிரப்பவும் . 
5புட்டியுடன் தட்டை ஒரு 
சிறிய தொட்டி நீரில் மெதுவாக 
வைக்கவும் . 

உறிஞ்சியின் முனைகளை 
திறந்தவுடன் . ... .. 


...... மாதிரி சுழலத் துவங்கும் ! இந்த 
செயல் -விளைவு பொம்மை 
நியூட்டனின் மூன்றாம் விதியை 
அடிப்படையாகக் கொண்டது ! 


இந்த செயல்-விளைவு பொம்மை 
நியூட்டனின் மூன்றாம் விதியை 
அடிப்படையாகக் கொண்டது . 


தானியங்கி 

வடிகுழாய் 
வளையத்தக்க 
நெகிழி குழாய் 
( 60 - செ . மீ ) 

அலுமினிய கம்பி 

கத்திரிக்கோல் ( 60 - செ . மீ ) 
செலோ- நாடா 


nu | 


NO 


அலுமினிய கம்பியை இரண்டு 
குன்றுகளை போல வளைக்கவும் --- 
ஒன்றை விட மற்றொன்று உயரமாக . 


நெகிழி குழாயை 
கம்பியுடன் சேர்த்து 
நாடாவால் ஒட்டவும் . 
கம்பி குழாயை 
இரட்டை குன்றுகளின் 
வடிவில் பிடித்துக் 
கொள்ளும் . 


குலுக்கி உள்ளே 
தள்ளும் போது 
நீர் உச்சிக்கு ஏறி 
வடிகுழாய் வேலை 
செய்ய துவங்கும் . 


குழாயின் சிறிய முனையை 
ஒரு குவளை நீரில் குலுக்கி 
உள்ளேதள்ளவும். நீங்கள் 
ஆச்சர்யப்படும் வகையில் 
மறுமுனையிலிருந்து நீர் 
தானாகவே வெளியேறும் . 


நீரின் அளவு குழாயின் 
அடி வளைவிற்கு கீழே 
சென்றால் மட்டும் 
தானியங்கி வடிகுழாய் 
நின்றுவிடும் . 


பலூன் புட்டி நீரூற்று 

மடங்காத மெல்லிய உறிஞ்சி 
மீள்மப் பசை 

(10- செ . மீ ) 
( ஃபெவி பாண்ட் ) 2 - லி நெகிழி 
புட்டி 

கத்தரிக்கோல் 


பலூன் 


மடங்காத உறிஞ்சிநடு 
( 5 - செ . மீ . ) 


பலூனின் வாயை 
இழுத்து புட்டியின் 
வாயில் 
இறுக்கமாக 
பொருத்தவும் . 


புட்டியின் அடிப்பாகத்திற்கு 
அருகில் ஒரு சிறிய துளையிடவும் . 
ஒரு மடங்காத உறிஞ்சி துண்டை 
கச்சிதமாக சொருகி பசையை 
தடவவும் . புட்டியின் வாயில் ஒரு 

பலூனை வைக்கவும் . 


( G 
ஒரு மடங்காத மெல்லிய 
உறிஞ்சியை புட்டி மூடியில் 
கச்சிதமாக 
பொருத்தவும் . 


சுருங்கும் 
பலூன் 
நீரை 
மேல் 
நோக்கி 
தள்ளுகிறது 


பலூனைஊத 
அடிப்பாக 
உறிஞ்சி வழியாகவிரலால் உறிஞ்சி 
காற்றை 
உறிஞ்சி 

முனையை 
வெளி 

மூடிக்கொண்டு ஊதிய 
ஏற்றவும் . 

பலூனில் நீர் 
நிரப்பவும் . 


மெதுவாக மூடியை 
உறிஞ்சியுடன் சேர்த்து 
மூடவும் . பிறகு 
கீழ் உறிஞ்சியை திறந்தால் 
நீரூற்று போல தண்ணீர் 
பாய்ந்து வெளியேறுவதைக் 
காணலாம் . 


( 8 


சூறாவளி 
கிணறு 

டப்பா மூடியில் 

துளையிட்டு 
மிதிவண்டி 

மிதிவண்டியின் 
ஆரத்தின் திருகு பட்டி | ஆரத்தை 
பொருத்தப்பட்ட சுமல்விசிறி அதனுள்ளே 
மூடி 

செலுத்தவும் . 


ஒளிபுகும் 
நெகிழி டப்பா 

மிதிவண்டி ஆரத்தில் 
பொருத்தப்பட்ட 
நெகிழி காற்றாடி 


ஆரத்தில் பொருத்தப்பட்ட 
மூடி மீது திருகை 
வைத்து சுற்றவும் . 


N 


குமறை 


சுழல்விசிறியின் ஒவ்வொரு 
இதழையும் முறுக்கி விட்டு 
இறக்கை போல் செய்யவும் . 
பிறகு புட்டி மூடியில் சுழல் 
விசிறியை வைத்து மூடவும் . 


புட்டி 
மூடி 
ஓட்டையில் 
பொருத்தப்பட்ட 
மிதிவண்டி 
திருகு 


கடப்பாவில் சுழலியுடன் , 
சேர்த்து மூடியை மூடவும் . 
சுழல்ச்சு டப்பாவின் 
அடிப்பகுதியில் சென்று 
அமரும் . 


கூரைமின்விசிறி கீழே 
மாதிரியை வைத்தால் , 
சுழலி வேகமாக சுழலும் . 
விரைவில் நீர் பரவளைய 
வளைகோட்டை 
உருவாக்கும் . 


சுழலும் காற்றாடி 
சூராவளியை உண்டாக்கி 
நீரை பரவளைய 
வளைகோட்டினுள் 
உறிஞ்சும் . - 


டப்பாவில் 
பாதியளவு 
நீர் நிரப்பவும் . 


கத்தரிக்கோல் 


நெகிழி 
புட்டி 


தூக்கும் 
கை 


அறுவைசிகிச்சையில்ல 
பயன்படுத்தும் கையுறை 

செலோ- நாடா 
நெகிழி புட்டியின் 
அடிப்பாகத்தை வெட்டி 

விடவும் . 


2 


நெகிழி கையுறை 
ஒன்றை புட்டியின் 
மேல் பகுதியில் பொருத்தவும் . 


புட்டியுடன் 
கையுறையை இறுக்கமாக 

பொருத்தவும் . 


ஒரு வாளி தண்ணீரில் 
அடிப்பாகமில்லாத 
புட்டியை அமுக்கவும் . 


புட்டியை உள்ளே அமுக்கும் 
போது , கை உப்பி நேராக 
நிமிர்ந்து நிற்கும் . 


போய் 
வருகிறேன்!! 


நீர் புட்டியினுள் நுழைந்து 
காற்றை இடப்பெயற்சி 
செய்கிறது . அதனால் நெகிழி 
கையுறையை உப்பச் செய்கிறது 


தொலைநோக்கி பாரந்தாக்கி பொம்: 


ஊசி 


நான்கு புதிய நெகிழி 
பீச்சாங்குழல்கள் ( 


10மி . லி பீச்சாங்குழலின் 
நெகிழி உந்து தண்டை 
6மி . லி பீச்சாங்குழலின் 
வெளியேறும் வழியில் 
பசை கொண்டு 
பொருத்தவும் . அதே 
போல் 6- மி . லி 
பீச்சாங்குழலின் உந்து 
தண்டை 2.5 - மி . லி 
பீச்சாங்குழலின் 
வெளியேறும் வழியில் 
பொருத்தவும் . 


= 
- 


நூல் 

மீள்மப் பசை 
( ஃபெவிபாண்ட்) 


u 
- 
e 


20-mll 


10-mll 


6-ml 


2.5-ml 


நெகிழி 
குழாய் 


( 
S 
| 


10-ml 


6-ml| 


2.5-ml 


| 


2.5 


( 


ஒரு பீச்சாங்குழலின் 
உள்ளே மற்றொன்றை 
பொருத்தவும் . மூன்று 
சிறிய 
பீச்சாங்குழல்களையும் அடுக்கவும் . 

ஒவ்வொரு பீச்சாங்குழலின் 
விளிம்பிலும் ஊசியால் இரண்டு 
துளைகளிடவும் . 
அடைப்பானை போல 
நூல் வளையங்களை அதில் 
கட்டவும் . 
20மி . லி . பீச்சாங்குழலில் 
நீர் நிரப்பி ஒரு நெகிழி உப்பு 
குழாயினால் 10மி . லி 
பீச்சாங்குழலுடன் 
இணைக்கவும் . 


e 


|u-9 


9 


10-mll 


2.5-ml 


- 


-6-ml)2.5- 

m 


6-ml| 


10-ml 


0 
- 


20ml 


20மி . லி . பீச்சாங்குழலின் தள்ளாங்கோலை 

அமுக்கினால் நீர் அடுத்த மூன்று 
நீர் சுருங்காமல் 

பீச்சாங்குழல்களிலும் நுழையும் . ஒரு 
அழுத்தத்தை 

தொலைநோக்கி பாரந்தூக்கி பொறியை போல் 
செலுத்துகிறது அவை ஒன்றன்பின் ஒன்றாக திறக்கும் . 

20- ml ) 


13 


பலூனைகனமாக்க இரு 
இடுக்கிகளைச் சொருகவும் . 
பலூனின் வாய் 
திறந்திருப்பதை 
உறுதி செய்து கொள்ளவும் . 


வெளியிலிருந்து புட்டியை 
அழுத்தும் போது மீனுக்குள் 
சிறிது நீர் புகுந்து அதை 
கனமாக்குவதால் அது 
அடிப்பகுதியில் மூழ்கும் . 
புட்டியின் 


அழுத்தத்தை விடுவிப்பதால் 
அதிக நீர் வெளியேறும். பலூன் 
மீன் மீண்டும் மேலெழும்பி மிதக்கும் . 


L+--IIIII)SI-+-+IIIICTI.I,II,II,II) 


பலூன் 
மீன் 


எழுதுகோல் 


(CTTOO 


காகித 

இடுக்கிகள் 
பலூன் 


| 
I 
| 
+| 
I 
/ 
T 
. 
I 
. 
IN 


நீர் நிரப்பப்பட்ட 
1 - லி நெகிழி புட்டி 


IIT 


எழுதுகோலால் பலூன் 
மீது ஒரு மீன் வரையவும் . 


முழுவதும் நீர் நிரப்பப்பட்ட 
புட்டியில் பலூன் மீனை 
வைக்கவும் . பலூன் 
மிதக்க வேண்டும் . பிறகு 
மூடியால் மூடவும் . 


TI-III-I|IL.II.T.ITI 

IIT||||||||||||||| 

III|||||||T/I.T.IT.IITD 


Y||||||| 

I,II,III.1.2| IIT||||||| 


வெளி அழுத்தம் பலூனுக்குள் 
தீரை தள்ளி அதை கனமாக்கும் . 

அதனால் அது மூழ்கும் . 


ITIIIIIII|11,I,II,III.I 

TTTTLLLIN 


புட்டி அடிப்பாக சுழலி 


வண்ண 
செலோ- நாடா 


ர் 


நெகிழி தண்ணீ 

புட்டி 


கத்தரிக்கோல் 


கத்தரிக்கோலால் 
பயன்படுத்திய 
புட்டியின் அடிப்பாகத்தை 
வெட்டவும் . 


உ 


நட்சத்திர வடிவில் அதன் 
அடிப்பாகம் இருக்கும் . அதன் 
மைய பகுதி உயர்ந்து இருப்பதால் 
அந்த புள்ளியில் அது சுழலும் . 


கத்தரிக்கோலால் இந்த 
மாதிரியின் ஓரத்தில் வெட்டி 
ஐந்து இதழ்களை கொண்ட 
பூ செய்யவும் . 


4 


ஒரங்களை மடக்கி விட்டு 
ஒவ்வொரு இதழையும் . 
மெல்லிய தகடு போல 
செய்யவும் . 


22 


வண்ண நாடாவால் அலங்கரிக்கவும் . 
தலைகீழாக திருப்பி பம்பரத்தை ஒரு 
வழவழப்பான தரை மீது வைத்து அதன் 
மீது ஊதவும் . 


காற்று தகடுகளின் 
மீது மோதி 
பம்பரத்தை வெகு 
வேகமாக சுழலச் 
செய்யும் ! 


14 


இருதய 
விசிறி 


பசை 


. 


கத்தரிக்கோல் 


சதுர அட்டை 
( 5 செ . மீ .) 


மரக்குச்சி - 

மடங்காத உறிஞ்சி 
பல வணணத தாளகள் ( 10 செ . மீ .) 


ஒரு 
8 செ . மீ x 10 செ . மீ 
அளவுள்ள வண்ணத் 
தாளை இரண்டாக 
மடித்து அதில் பாதி 
இருதயம் வரையவும் . 


வெளிக்கோட்டில் 
வெட்டவும் . முழு 
இருதயம் பார்க்க 

தாளை பிரிக்கவும் . 
இதே போல் நான்கு 
இருதயங்கள் செய்யவும் . 


இருதயங்களின் ஒரு பாதிகளை 
மட்டும் சதுர அட்டையில் ஒட்டவும் . 
மற்ற பாதிகள் விசிறியின் 
அலகுகள் போல் நிற்க வேண்டும் . 


அட்டையின் நடுவில் ஒரு 
துளையிட்டு அதனுள்ளே 
ஒரு குச்சியை சொருகவும் . 2 


குச்சியை மடங்காத 
உறிஞ்சியினுள் வைக்கவும் . 
அதை வேகமாக சுழலச் 
செய்ய முகட்டு | 
விசிறியின் கீழ் பிடிக்கவும் ! 


யின் கீழ் பிடிக்க 


முகட்டு விசிறியின் 
காற்று அலகுகளில் 
மோதி விசிறியை 
சுழலச் செய்யும் . 


15 


புட்டி 
சுழலி 


மிதிவண்டியின் 

ஆரம் 


கத்தரிக்கோல் 


பழைய 
குறுந்தகடு 


மீள்மப் பசை 


நெகிழி 
புட்டி 

பழைய 
குறுந்தகடை 
இரண்டாக 
வெட்டவும் . 


புட்டியின் இரு 
எதிரெதிர் 
புறங்களிலும் 
45 -பாகை 
கோணத்தில் 
சாய்வான் 
கோடுகள் 
வரைந்து 
வெட்டவும் . 


N 


மணி 


குறுந்தகட்டின் 
தட்டையான 

p 
பகுதிகளை 
புட்டியின் 
வெட்டுகளில் சொருகவும் . 
மீள்மப் பசையால் ஒட்டவும் . 


மூடியிலும் புட்டியின் 
அடிப்பாகத்திலும் 
துளைகளிடவும் . 

முகட்டு விசிறியின் 
அதனுள்ளே 

காற்று குறுந்தகட்டில் 

மோதி அதை சுழலச் 
ஆரத்தை சொருகி 

செய்யும் . 
மணியை நிறுத்தியைப் 
போல பொருத்தவும் . 

முகட்டு விசிறியின் 
அடியில் புட்டியை 
பிடித்து அது 
சுழல்வதைக் காணவும் ! 


கத்தரிக்கோல் 


சுழலும் 
விண்கலன் 


நெகிழி 
உறிஞ்சிகள் 


பசையுள்ள 

அரை 
மணிகள் 


புறங்குவிந்த வடிவம் 
உருவாக்க இரண்டு 
தட்டுகளையும் 
நாடாவால் ஒட்டவும் . 


நாடா 


மலக்கிய 
மெத்து 
தட்டுகள் 


90 -பாகை கோணத்தில் 
மேல்புறத்தில் ஒரு குண்டு 2 நான்கு துளைகள்இணைப்பில் 
உறிஞ்சியை இறுக்கமாகப் போடவும் . படத்தில் காட்டியபடி 
பொருத்தவும் . அது 

நான்கு உறிஞ்சிகளை 
அடிப்பாகத்தை தொடக்கூடாது . பொருத்தவும் . 


பாதி மணி 
சுழலச்சு 


ஒரு பாதி மணியை 
அடிப்பாகத்தின் 
மையத்தில் 
ஒட்டவும் . விண்கலம் 
இந்த சுழலச்சின் மீது 
சுழலும் . 


ஒரு வழவழப்பான மேசை 
மீது இந்த மாதிரியை வைக்கவும் . 
மடங்கிய உறிஞ்சி வழியாக 
ஊதினால் தட்டுக்கள் விண்கலத்தை 
போல சுழல்வதைக் காணலாம் . 


செங்குத்தான உறிஞ்சி 
மீது ஒரு மடங்கிய 
உறிஞ்சியை 
தளர்வாகப் 
பொருத்தவும் . 


உறிஞ்சிகளின் 
துளைகளிலிருந்து 
வெளியேறும் காற்று 
விண்கலத்தை எதி 
திசையில் சுழற்றும் 


ஒளியூடுருவுக் மிதிவண்டி 
கருவியின் 

ஆரம் 

அலுமினிய 
தெளிதகடு 

மெழுகுவர்த்தி 
பிடிப்பான் 


நாடா 


நெகிழி 
உறிஞ்சி 


மணி 


தெளிதகடு 
குமிழி | 


கத்தரிக்கோல் 


எட்டு 20 செ . மீ x 2 செ . மீ 
தெளிதகடு கீற்றுகளை 
வெட்டவும் . 


ஒவ்வொரு 
மெழுகுவர்த்தி 
பிடிப்பானிலும் சமமான 
இடைவெளியில் எட்டு 
பட்டைகள் வெட்டவும் . 


அவற்றின் 

அடிப்பகுதியில் ஒரு 
தெளிதகடு கீற்றுகளை துளையிட்டு அதில் 
ஒரு பிடிப்பானின் மடங்காத உறிஞ்சி 
பட்டைகளில் ஒட்டவும் . துண்டுகளைப் 

- பொருத்தவும் . 


ஒவ்வொரு 
இதழையும் ஒரே 
திசையில் திருப்பி 
சுழல்விசிறியை 
உருவாக்கவும் . 


கீற்றுகளின் 
மற்றொரு 
முனையை இன்னொரு 
பிடிப்பானில் ஒட்டவும் . 


ஆரத்தை உறிஞ்சி - 
தாங்கிகளின் 
வழியே செலுத்தி , 
முகட்டு விசிறியின் கீழ் 
காட்டவும் . சுழலும் மாதிரி ஒரு 
அசையும் சோப்புக் குழியைப் 
போலத் தோன்றும் . 


காற்று தெளிதகடுகளில் 
மோதும் போது அது 
குமிழியை சுழற்றும் . 


வாழ்க்கை 
மரம் 


எழுதுகோல் 


அட்டை தாள் 


மீள்மப் பசை 


நார் கயிறு 
(சணல் ) 


நெளி பெட்டியின் 
ஒரு பகுதி 

பத்திரிக்கைத் தாளை 

மடித்து செய்த பறவைகள் 
கத்தரிக்கோல் 
பெட்டியின் மேல் 
அடுக்கை நீக்கினால் இலைகளை இலைகளை இரண்டு 
நெளி பகுதி தெரியும் . கத்தரிக்கோலால் பகுதிகளாக வெட்டவும் . 
நெளி பரப்பில் 

வெட்டவும் . அவற்றை இயற்கையான 
இலைகள் வரையவும் . .. 

இலைகளைப் போலாக்க 
நரம்புகளை பிரதிபலிப்பாக 
ஒட்டவும் , 


3 


AF 


4 அட்டை தாளில் ஒரு மரத்தின் 

உருவரையை வரையவும் . 
இலைகளை ஒட்டி மரத்தின் 
மேல் பகுதியை உருவாக்கவும் . 

6 அடிமரத்திற்கும் 
கிளைகளுக்கும் 
கயிற்றை 
ஒட்டவும் . 
வாழ்க்கை 
மரத்தை 
நிறைவு 
செய்ய 
பறவைகளை 
ஒட்டவும் . 


மணி 


சுழலும் 
சுருள் 


கத்தரிக்கோல் 


நெகிழி 
புட்டி 
நாடா 


ஒரு 250 - மி . லி 
புட்டியில் சுருள் 
போல் வரையவும் . 


மிதிவண்டி 


ஆரம் 


சுருளின் 
நீளவாட்டத்தில் 
வெட்டவும் . 


வெட்டிய இடத்திற்கும் 
பக்கத்தில் இன்னொரு 
சுருள் வரையவும் . 


4 


சுருளின் நீள 
வாக்கில் சிறிய 
பட்டைகள் 
வெட்டவும் . 


விசிறியின் 
அலகுகள் செய்ய 
ஒவ்வொரு 

தொடர்ச்சியான சுருள் செய்ய 
பட்டையாக தூக்கி அடுத்தடுத்த பட்டைகளை 
விடவும் . 

ஒட்டவும் . புட்டி மூடியிலும் அதன் 

அடிப்பகுதியிலும் துளையிடவும் . 
ஆரத்தில் மணியை சொருகி 
உராய்வை குறைக்கவும் . பின்னர் 
அதை புட்டியில் சொருகவும் . 


முகட்டு விசிறியின் அடியில் 
புட்டியை வைத்தால் அது சுழலும் ! 


சுருளில் காற்று மோதி 
புட்டியை சுழற்றுகிறது . 


20 


மிதிவண்டி - கத்தரிக்கோல் 


ஆரம் 


அதிவேக 


மணி 


சுழலும் 
புட்டி 


வண்ண 
| நாடாக்கள் 


நெகிழி 
புட்டி 


புட்டியின் உயரத்தில் 
1பாதியளவு வரும்படி 
12 கோடுகள்( 6 பாகங்கள்) 
வரையவும் . 


சகங்கள் ) - THE 


புட்டியை 
2 நாடாவால் 
அலங்கரிக்கவும் . 


ஆறு இதழ்கள் வரும்படி 
கோடுகள் மீது 

வெட்டவும் . 
விசிறியின் அலகுகள் 
செய்ய இதழ்களை 
தூக்கி முறுக்கவும் . 


புட்டி மூடியிலும் 
அடிப்பகுதியிலும் 
துளைகளிடவும் . 


6 


ஒரு மிதிவண்டி 
ஆரத்தை துளைகளின் 
வழியே செலுத்தவும் . 
படத்தில் காட்டியபடி 
அடுக்கவும் . புட்டியை 
சுழலச் செய்ய அதை 
முகட்டு விசிறியின் கீழ் ( 
காட்டவும் . 


மணி 


காற்று புட்டியின் முறுக்கிய அலகுகளில் 
மோதும் போது அது புட்டியை சுழற்றும் . 


சுழல்விசிறியை சுற்று , பொம்மையை சுழற்று 

இரு புட்டி 

மூடிகள் 
நான்கு அட்டை - 
நான்கு அட்டை 

ஓ - - 
தாள் வட்டுக்கள் 

அட்டை தாள் 

பொம்மை 

மீள்ம நூல் 
கெட்டியான 

மீள்ம பசை 
அட்டை 

(ஃபெவிபாண்ட்) 


புட்டி சுழல் விசிறி குச்சிகள் 


பழைய 
நிரப்பில்கள் 


அலகுகள் 
வளை! 


AD 


அட்டை வட்டுக்களையும் 

பொம்மையையும் 
புட்டி மூடிகளையும் கொண்டு 3 
இரு உருளைகள் செய்யவும் . 

சுழல்விசிறியையும் 
தனித்தனியாக இரண்டு 

குச்சிகளில் பொருத்தவும் , 
ஒரு கெட்டியான 
அட்டையில் 
இரண்டு மீள்ம 
எழுதுகோல் தடவவும். 
நிரப்பில்களை 
தாங்கும் முனைய போல 
சொருகவும் . 


பசையை 


பொம்மையும் சுழல்விசிறியும் 
4 பொருத்தப்பட்ட குச்சிகளை 
உருளைகளில் பொருத்தவும் . . 
5இருஉருளைகளையும் மீள்ம 

நூலால் இணைக்கவும் . 
6 இந்த பொம்மையை 
முகட்டு விசிறியின் கீழ் 
வைக்கவும் . அது 
சுழல்விசிறியை சுழற்றும் . 
அதனால் அதனுடன் 
பிணைக்கப்பட்ட பொம்மை சுழன்று கொண்டே இருக்கும் . 


22 


கம்பி 
பூக்கள் 


( றைறைரறரைறைறைமைலை 
வைைோனனைைமயைOM 
/ 


புத்தகத்தை 
பிணைக்கும் 
கம்பி 


ஒரு பழைய புத்தகத்திலிருந்து அதன் 
பிணைக்கும் கம்பியை நீக்கவும் . கம்பி 
வளையங்களைதிறந்து பூவிதழ்கள் செய்யவும் . 


தண்டு செய்ய 
கம்பியை இழுக்கவும் . 


8000000 ேேேேேகே 


CCCCCCCCCCCCC 


நிறைய பூக்கள் செய்து , அதன்பிறகு 
இந்த அழகிய படர்கொடியை 
ஒரு தொட்டியில் ஊன்றி வைக்கவும் . 


20000000000 


ஒரே மாதிரியான 
ஒன்பது கன சதுரங்கள் 
( சதுர அட்டைகளிலிருந்து 

வெட்டப்பட்டவை ) 


ஒன்பது 
நடனமாடும் 
கன சதுரங்கள் 


செலோ- நாடா 


ஒன்பது கன சதுரங்களை 
படத்தில் காட்டியுள்ளபடி 
நாடாவால் ஒட்டவும் . 


மூலைவிட்டத்திற்கு எதிரான 
இரண்டு கன சதுரங்களை 
பிடித்துக் கொண்டு அவற்றை 
வலஞ்சுழித்தோ அல்லது 
இடஞ்சுழித்தோ அமுக்கவும் . 
கன சதுரங்கள் அழகிய 
மாதிரிகளைஉருவாக்கி 
நடனமாடும் ! ! 


கனசதுரங்களை மேலும் 
அழகாக்க அவற்றை 
படங்களோ அல்லது 
மாதிரிகளோ கொண்டு 
அலங்கரிக்கவும் . 


24 


மீள்மப் பசை 

(ஃபெவிபாண்ட் ) 
மெல்லிய நூல் 


* 
இழுத்து 
திறக்கும் 


ஊசி 


அட்டை தாள் 
பூவும் ,இலையும் மண 


5 பழையன் 
உறை 


வரைத் தூவலின் உறை 
( ஸ்கெட்ச் பேனா) / 


இரண்டு காகித பூக்கள் மற்றும் 
இலைகளுக்கு இடையில் நூலை 
வைக்கவும் . 
கூம்பு பகுதியில் மூன்று 
துளைகளிடவும் . தூவல் 
உறையின் நடு துளையையும் , 
பயன்படுத்தவும் . 


வரை தூவல் உறையின் 
மைய துளை வழியே 
பூவின் நூலையும் , 
இலையுடன் கட்டிய 
நூல்களை மூன்று 
தனி துளைகளிலும் 
நுழைக்கவும் . 


நான்கு நூல்களின் 
முனைகளை 
ஒன்றாக ஒரு 
மணியுடன் 
கட்டவும் . 


நூல் தொய்வாக 
இருக்கும் போது 
பூவும் இலைகளும் 
வாடியது போலத் 

- தோன்றும் . 


6 நூலை இழுத்தால் 
பூவும் இலைகளும் 
நேராக நின்று 
ஒரு பூச்செண்டு 
போலத் 
தோன்றும் . 


25 


பறக்கும் 
தீச்சுடர் 


தீப்பெட்டி 


தேநீர் 
பை 


ஒரு தேநீர் பையை திறந்து 
அதிலுள்ள பொருட்களை 
வெளியில் கொட்டவும் . 


காலியான தேநீர்பை 
தரையில் செங்குத்தாக 
நிற்கும்படி அதற்கு 
உருவம் தரவும் . 


பைக்கு தீ மூட்டவும் . எறியும் பையின் 
பளு குறையும் . அதனுள்ளே சிக்கிக் 
கொண்ட சூடான காற்று இறுதியில்.... 


பெரியோரின் 
உதவியை 


நாடு 


இது ஒரு சிறிய வெப்பக் காற்று 

அதை மாயமாக காற்றில் 
பலூன். சூடான காற்று பளுகுறைவு உயர்த்தும் ! 
என்பதால் அது மேலெழும்பும் . 


26 


இரண்டு கண்ணாடி குவளைகள் 


பழைய 
குறுந்தகடு 


குவளையில் வெப்பச்சலனம் 


உணவு 
நிறம் 


பெரியோர் 


உதவியை 


நாடு 


ஒரு கண்ணாடி குவளையை 
முழுமையாக நீரால் 
நிரப்பவும் . 

2 சிறிது உணவு 

நிறத்தை சேர்த்து 
இன்னொரு 

நன்கு கலக்கி 
குவளையை 

விடவும் . 
குளிர்ந்த 
நீரால் நிரப்பவும் . 


குளிர்ந்த 
நீர் உள்ள குவளையை 

பழைய குறுந்தகடால் மூடவும் . 
விரலால் குறுந்தகட்டின் 
ஓட்டையை மூடியவாறு 
அதை வண்ண நீர்க்குவளையின் 
மீது மெல்ல தலைகீழாக 
வைக்கவும் . 
திகைப்பூட்டும் வெப்பச் 
சலன நீரோட்டங்கள் 
மேலேறுவதை 
விரைவில் 
காண்பீர்கள்! 


சூடான நீர் குளிர்ந்த 
நீரைவிட பளுகுறைவு. 
அதனால் அது 
மேலெழும்புகிறது . 


சிறிது நேரத்திற்கு பின்னர் 
இரண்டு குவளைகளிலும் 
வெப்பமும் நீரின் நிறமும் 
ஒன்றாகிவிடும் . 


27 


ஒளிபுகும் வளையாத 
நெகிழி உறிஞ்சி கத்தரிக்கோல் 


காற்று 
விரிவாக்கம் 


வண்ண 


நீர் 


வளையாத 
நெகிழி 
புட்டி 


புட்டி மூடியில் துளையிடவும் . 


N 


ஒளிபுகவல்ல வளையாத நீளமான 
ஒரு உறிஞ்சியை துளையில் 
இறுக்கமாகப் பொருத்தவும் . 
3 வண்ண நீரை புட்டியில் ஊற்றி மூடியால் 

மூடவும் . உறிஞ்சி வண்ண நீரில் மூழ்க 
வேண்டும் . 


4 


உங்கள்உள்ளங்கைகளை 
உரசி அவற்றை 
கதகதப்பாக்கவும் . 
மெதுவாக புட்டியை 
அணைத்து பிடிக்கவும் . 
அழுத்த வேண்டாம் . 


புட்டியினுள்ளேஉள்ள காற்று 
கதகதப்பாகி விரிவடையும் . அது / 
அழுத்தம் தந்து நீரை உறிஞ்சி 
வழியாக மேலே தள்ளும் . 


கதகதப்பான கரங்களால் 
புட்டியை அணைத்து 
பிடிப்பதற்கு பதிலாக 
வெதுவெதுப்பான 
நீருள்ளகிண்ணத்தில் 

வைக்கலாம் . மீண்டும் 
பட்டியிலுள்ள கதகதப்பான காற்று வெப்பக் காற்று நீரை 
விரிவடைந்து வண்ண நீரை 

உறிஞ்சியில் மேலே 
உறிஞ்சியினுள்ளே தள்ளும் . 

தள்ளும் . 


28 


ஆலமர 4 
இலைகள் 


துடைப்பக் 


ஆலமர 


கட்டை 


தோழன் - 


தடிமனான தோல்போன்ற 

3 இரு 
ஒரு ஆலமர இலையை 

அடிப்பாகங்களையும் 
எடுத்துக் ( 2 படத்தில் 

கூம்பு பொல சுற்றி 
கொள்ளவும் . 

காட்டியள்ளபடி மடிக்கவும் . 
இரண்டு சாய்வான 
வெட்டுக்களிடவும் . 


A 


முகம் செய்ய மேல் பாகத்தை 
கீழ்புறமாக மடிக்கவும் . 


மூன்று 
அடுக்குகளையும் 
துடைப்பக் குச்சியால் 
தைத்து சேர்க்கவும் . 
கண்கள் வரையவும் . 


நிறைய உயிரினங்கள் செய்து 
அவற்றை நண்பர்களுக்கு 
பரிசாக அளிக்கவும் ! 


20 


காற்றில் பந்து 


வளைந்த நெகிழி 
உறிஞ்சி 


புட்டி மூடி 

கத்தரிக்கோல் ) 


பிங்க்- பாங்க் 
பந்து 


கத்தரிக்கோலை சுற்றி மூடியில் 
துளையிடவும் . வளைந்த உறிஞ்சி 
ஓட்டையில் கச்சிதமாக பொருந்த 
வேண்டும் . 


புட்டி மூடியில் 
உறிஞ்சியை 
இறுக்கமாகப் 
பொருத்தவும் . 


ஒரு பிங்க்-பாங்க 
பந்தை 
மூடியில் 
வைக்கவும் . 


இப்போது மூடியை தலைகீழாக 
உறிஞ்சியின் மறுமுனையில் 5 திருப்பி பிங்க்-பாங்க் பந்தை 
ஊதி உங்களால் 

உள்ளங்கையால் கீழுருந்து 
பந்தை காற்றில் 

தாங்கி பிடிக்கவும் . 
சமநிலையில் 
நிறுத்த முடியும் . 


உறிஞ்சி வழியாக பலமாக ஊதவும் . 
பந்து கீழே விழுவதற்கு பதிலாக 
இறுக்கமாக மூடியுடன் ஒட்டிக் கொள்ளும் . 


அதிவேகமாக வெளியேறும் 

காற்று குறைந்த 
பழுத்தத்தை உருவாக்குவதால் 
பிங்க் பாங்க் பந்து மூடியுடன் 

ஒட்டிக்கொள்கிறது . 


( 


10 அழுத்தி சுழற்றிய 


Shampoo 


வ 


பயன்படுத்திய 
அமுக்கும் 
புட்டி 


அழுத்தி சுழற்றிடு 

மெல்லிய 
பந்துமுனைத் தூவலின் கம்பி 

(ball pen refill ) 
நிரப்பில் (3.5 செ . மீ ) 


மணிகள் அட்டை கீற்று (10 செ . மீ x 3 செ . மீ ) பசை 


ஒரு அட்டை கீற்றை விசிறி போல மடித்து பசையால் 
ஒட்டி 6- அலகுகள் உடைய விசிறி செய்யவும் . 
பந்துமுனைத் தூவலின் நிரப்பிலை தாங்கும் முனை போல பொருத்தவும் . 


நிரப்பில் வழியாக கம்பியை செலுத்தவும் . 
அடைப்பான்களைப் போல இரு மணிகளை 
முனைகளில் பொருத்தவும் . ப - வடிவத்தில் 
கம்பியை வளைக்கவும் . 


3 கம்பியின் 
முனைகளை 
பயன்படுத்திய 
குளியல் குழம்பு 
புட்டியில் ஒட்டவும் . குளியல் 
விசிறி 

குழம்பு 
நுண்துளைக் 
குழலுக்கு நேராக 
மேலே இருப்பது 
அவசியம் . 


குளியல் 

குழம்பு 
(shampoo 


புட்டியை அமுக்கி பிறகு 
விடுவிக்கும் போது 
வெளியேறும் காற்று விசிறியை 
அதிவேகமாக சுழற்றும் . 


31 


உறிஞ்சும் 
வெற்றிடம் 


வளையத்தக்க தீப்பெட்டி 
நெகிழி குழாய்கள் 
( 20 செ . மீ ) 

மீள்மப் 
பசை 
( ஃபெவி 
பாண்ட் ) 


மூன்று 
நெகிழி 
புட்டிகள் 


வண்ண 


மெழுகு 


நீர் 


N 


படத்தில் காட்டியுள்ள படி மூன்று 
புட்டிகளில் துளைகளிடவும் . ஒரு 
மூடியில் மட்டும் துளையிடவும் . 


படத்தில் காட்டியபடி 
இரண்டு குறுகலான 
நெகிழி குழாய்களால் 
புட்டிகளைஇணைத்து 
மீள்மப்பசையால் 
எல்லாவற்றையும் 
ஒட்ட வும் . 


. 


இடது புற புட்டியில் வண்ண 
நீரைஊற்றவும் . இடப்புற 
மற்றும் நடு புட்டிகளில் நீரின் 
அளவு ஒன்றாக இருக்கும் . 


32 


பின்னர் ஒரு 
மெழுகுவர்த்தியை 
ஏற்றவும் . 


= - LOT 


வலது புற புட்டியை 
கவனமாக எறியும் 
மெழுகுவர்த்தி மீது 
தலைகீழாக் கவிழ்க்க வும் . 
புட்டி தரையில் படும்படி 
வைக்கவும் . 


பெரியோரின் 
உதவியை 


நாடு 


மெழுகுவர்த்தி புட்டியிலுள்ள எல்லா 
பிராணவாயுக்களையும் நுகர்வதால் சிறிது நேரத்திற்கு 
பின்னர் அது அணைந்து விடும் . நிறைவற்ற வெற்றிடம் 
உருவாகி நடுபுட்டியில் சிறிது நீர் உறிஞ்சப்படும் . நடு 
புட்டியில் நீரின் அளவு உயரும் . 


எறியும் மெழுகுவர்த்தி பிராணவாயுவை நுகர்வதால் 
நிறைவற்ற வெற்றிடம் உருவாகி அது நீரை உறிஞ்சும் , 


P 


உங்கள் வீட்டினுள்ளே 
சூரிய வெளிச்சம் 


ஒளி புகவல்ல நீர்நிரப்பிய 

நெகிழி புட்டி 
ஒரு பொம்மை வீடு | செலோ- நாடா 

அட்டைப் பெட்டி 
உருவாக்க அட்டைப் 
பெட்டியினுள்ளே 
படங்கள் ஒட்டவும் . 


கருப்பு நெகிழி புட்டி 
(உறைக்காக ) 


எல்லா இணைப்புகளையும் நாடாவால் 
ஒட்டவும் . ஒருபுறம் ஊடு 
நோக்குமளவும் மேல்புறம் ஒரு 
புட்டியை தொங்கவிடும் அளவும் 
தலா ஒரு துளையிடவும் . 
3 நீர்நிரப்பிய ஒளிபுகவல்ல புட்டியை 
பெட்டியில் தொங்கவிடவும் . பாதி புட்டி 
உள்ளேயும் மறு பாதி 

ஒரு புட்டியை பாதியாக வெட்டி 
வெளியேயும் இருக்கும் . 

கருப்பு வண்ண தாள் ஒட்டவும் . 
வெளியே சூரிய வெளிச்சத்தில் 
ஊடுநோக்கும் துளைவழியே 
பார்க்கவும் . பொம்மை வீடு 
பிரகாசமாக ஒளிரும் . 


புட்டியில் 
நிகழும் சூரிய 
ஒளிவிலகலால் 
கருமையான 

பெட்டியை 
ஒளிரச்செய்கிறது , 


கருப்புத் தாளால் சுற்றப்பட்ட 
புட்டியால் பெட்டியிலுள்ள 
புட்டியை உரு மறைக்கவும் . 
உள்ளே காரிருளாக இருக்கும் . 
பெட்டியினுள் 
பிரகாசமான ஒளியை காண 
உறையை விலக்கவும் . 


மூன்று 
நெகிழி உறிஞ்சிகள் 

மேற்பரப்பின 

அளவு 
-- கத்தரிக்கோல் 

முதல் உறிஞ்சியை 
சாய்வாக வெட்டவும் . 


திரவ சோப்பு 


ம் 


மேற்பரப்பளவு 


இரண்டாவது உறிஞ்சியில் 
நான்கு இதழ்கள் வெட்டவும் . மேற்பரப்பளவு 


மூன்றாவது 
உறிஞ்சியை 
அப்படியே 
பயன்படுத்தவும் . 
அதை சோப்பு 
நீரில் 
தோய்க்கவும் . 


ஊதும் போது நீங்கள் 
ஒரு சிறிய சோப்பு 
குமிழியையே 
பார்ப்பீர்கள் . 


சாய்வாக வெட்டப்பட்ட உறிஞ்சி மூலம் 
பெரிய குமிழியை ஊதமுடியும் . 


இதழ்கள் நிறைய 
சோப்பு கரைசலை 
தாங்கிக் கொள்வதால் 
அது மிகப்பெரிய 

குமிழியை 
உருவாக்குகிறது ! 


(0 


எனினும் நான்கு 
இதழ்களுள்ள 
உறிஞ்சி மூலம் 
மிகப் பெரிய 
குமிழியை ஊதலாம் ! 


35 


நான்முகி செய்ய ஆறு 
விளக்குமாறு குச்சிகளும் , 
நான்கு மீளமப்பட்டைகளும் 
தேவைப்படும் . மூன்று 
குச்சிகளை எடுத்து அவற்றை 
ஒரு பட்டையால் கட்டவும் . 


துடைப்பக்கட்டை 

மாதிரிகள் | 


மீள்மப் 
பட்டைகள் 


தேங்காய் 
விளக்குமாறு கத்தரிக்கோல் 
( 15 செ . மீ ) 


N 


இைைட 


மேலும் மூன்று குச்சிகளைக் 
கொண்டு முக்கோணம் 
உருவாக்கவும் . முக்காலியின் 
ஒவ்வொரு நுனியையும் 
முக்கோணத்தின் முகட்டு 
முனையில் இணைத்து.... 


நூல் 


........நான்முகியை முழுமை 
பெறச்செய்யவும் ! 


பற்பல வடிவங்களைஉருவாக்கவும் --- கூம்புகள் , கனசதுரங்கள், முப்பட்டகம் 
முதலியன. மீள்மப்பட்டைகள் சில காலத்திற்கு பிறகு சிதைவுறும் . நிரந்தரமான 
இணைப்புகளுக்கு நூலை பயன்படுத்தவும் . இது முப்பரிமாண மாதிரிகளை 
விலைமலிவாக உருவாக்கும் ஒரு வழியாகும் . 


நான்முகி-- முற்றிலும் 
முக்கோணங்களால் ஆனதால் 

அதுவே வலுவான 
கட்டமைப்பாகும் . 


36 


தீக்குச்சி 
கணிதம் 


12 தீக்குச்சிகளைக் கொண்டு 
உருவாக்கப்பட்ட இந்த 
வடிவம் ஐந்து சதுரங்களின் 
பரப்பளவைக் கொண்டது . 


12 தீக்குச்சிகள் 


2 


3 


2 


இப்போது அதே 12 
தீக்குச்சிகளைக் கொண்டு 
ஆறு மற்றும் நான்கு 
சதுரங்களின் பரப்பளவுகளை 
உள்ளடக்கியவாறு வடிவங்கள் 
உருவாக்கவும் . 


ஒரே சுற்றளவு 
வெவ்வேறு 
பரப்பளவுகளை 
உள்ளடக்க 
முடியும் . 


விடைகள் வலது மற்றும் 
இடதுபுற 
விளக்கப்படங்களில் 
காட்டப்பட்டுள்ளன , 


வரைபடத்தில் இதை 
சோதித்து பார்க்கவும் . 


இந்த முக்கோணத்தின் 
பரப்பளவு 
1/ 2 ( அடி x உயரம் ) 
= 1/2 x 3 x 4 = 6 சதுரங்க ள் 


இந்த 
வடிவத்தின் 
பரப்பளவு 
6 - 2 = 4 சதுரங்க 


ள் 


மேலே ஏறும் 
மனிதன் | 

கத்தரிக்கோல் 


குறிப்புத் தூவல் 


காகித கீற்று 
( 28 செ . மீ x 6 செ . மீ ) 


கீற்றை முதலில் 
பாதியாக பின்னர் கால் 
பாகமாக மடிக்கவும் . 


கீற்றை திறந்து முக்கோணங்களைத 
மேல்புறத்தில் இரு திறந்து அவற்றை 
முக்கோணங்கள் உட்புறமாகத் 
மடிக்கவும் . தள்ளவும் . 
F6- cm 


இரு தனித்தனி கீற்றுகள் 
கீழே தெரிய அம்பு வடித்தை - 
மடிக்கவும் . 


14-cm 


முக்கோணத்தின் மேல் 
பகுதியை வெட்டவும் . 


முக்கோணத்தில் ஒரு 
சிரிக்கும் முகம் 
வரையவும் . 
சிரிக்கும் முகத்தை இரு 
கீற்றுகளுக்கும் இடையில் 
சொருகவும் . 


கீற்றுகளை மேலும் 
கீழுமாக அசைத்தால் 
சிரிக்கும் முகம் 
மேலே ஏறி | 
வெளியேறும் !! 


காகிதங்களின் இடையே 

ஏற்படும் உராய்வு 
காரணமாக முக்கோணம் 

மேலே ஏறுகிறது . 


38 


சொர்க்கமும் 

நரகமும் 


ஒரு ஏ - 4 தாளில் 

மேல் 

உமாதிரியை பாதியாக 
பாதி ( 21 - செ . மீ x 15 - செ . மீ ) முக்கோணத்தை வலப்புறத்திலிருந்து 
எடுக்கவும் . இடது பாதியாக மடிக்கவும் . இடப்புறமாக மடிக்கவும் . 
மேல் புறத்தை மடித்து 
முக்கோணம் உருவாக்கவும் . 

தயாருக்குதான் சொர்க்கத்திற்கு 
இது தான் 

போக வேண்டாம் ? ஒரு 
சொர்க்கத்திற்கான 

பேராசைக்காரனுக்கு உங்கள் 
உங்கள் நுழைவுச் 

நுழைவுச்சீட்டின் ஒரு பகுதி வேண்டும் . 
நீங்கள் தாராள மனம் படைத்தவர் 

என்பதால் பகுதி -1ஐ வெட்டி 
10123) 

தருகிறீர்கள் . அவனுக்கு இன்னும் 
வேண்டும் . அதனால் பகுதி -2ஐயும் 
வெட்டி 

தருகிறீர்கள் . 
otos 


சீட்டு . 


பகுதி 1 & 2 இருக்கும் தைரியத்தில் 7பகுதி 1 & 2 இரண்டையும் 
பேராசைக்காரன் சொர்க்கத்தினுள் தந்து விட்டதால் உங்களிடம் 
நுழைய முயல்கிறான் . காவலாளி பகுதி - 3 மட்டுமே எஞ்சியுள்ளது . 
இருபகுதிகளையும் இணைத்து “ HELL ” பகுதி -3ல் காவலாளி ஒரு 
என்ற வார்த்தையை உருவாக்குகிறான் . சிலுவையை திறந்து உங்களை 
“ உன்னுடைய இடம் நரகத்திலுள்ளது ” சொர்க்கத்தினுள் நுழைய 
என்றான் காவலாளி. " நரகத்திற்கு போ ” . அனுமதிக்கிறான் . 39 


முடிச்சுகளால் 
உருவான 
நண்டு 


கத்தரிக்கோல் 


காகித கீற்று ( 30 செ . மீ x 3 செ .மீ ) 


130 செ . மீ நீளமும் 3 செ . மீ அகலமும் உடைய காகித கீற்றில் 

ஒரு முடிச்சு போடவும் . 


N 


கீற்றின் இரு 
முனைகளையும் 
இறுக்கமாக இழுத்தால் 
நடுவில் ஒரு 
ஐங்கோணம் 
உங்களுக்கு 
தெரியும் . 


ஐங்கோணத்திலிருந்து 
தள்ளி இரண்டு 
கீற்றுகளிலும் ஐந்து 
இணை கோடுகள் 
வரையவும் . 


ooooooooVVV 
V 
V 


000000 


மேலேயுள்ள இரண்டு கீற்றுகளையும் 
மடித்து கொடுக்குகள் செய்யவும் . 
நண்டின் கால்களையும் பாதங்களையும் 
ஏனைய கீற்றுகளை மடித்து 
செய்யவும் . இறுதியாக 
இரு கண்களை வரைந்து 
உங்கள் முடிச்சுகளாலான 
நண்டைக் கண்டு 
வியப்படையுங்கள் ! 


தீப்பெட்டியில் 
எத்தனை 
பொருட்கள் ? 


7 


எத்தனை வித்தியாசமான பொருட்கள் -- ஒரு 
வகைமாதிரிக்கு ஒன்று என்கிற விகிதத்தில் 
ஒரு சாதாரண தீப்பெட்டியினுள் அடைக்க 
முடியும் ? அதற்கு உங்களைச் சுற்றியுள்ள 
மிகச்சிறிய பொருட்களைத் தேட வேண்டும் . 


கடுகு விதைகள் 


சில கண்கூடான உதாரணங்கள் இதோ....... 


சிறிய இலை 


காகித கவ்வி 


கொட்டைகள் 


நூல் 


சிறிய விளக்குமாறு 

குச்சி 


குண்டூசி 


பொத்தான்கள் 


பருப்பு அரிசி 


சிறிய கல் 


மீள்மப்பட்டைகள் 


1980- ல் விக்ரம் சாராபாய் கம்யூனிட்டி ஸயின்ஸ் சென்டர் , அகமதாபாத் , 
இந்தியா, குழந்தைகளுக்கான ஒரு போட்டியை நடத்தியது -- எத்தனை 
வித்தியாசமான பொருட்கள் , ஒரு வகைமாதிரிக்கு ஒன்றென்கிற விகிதத்தில் 
ஒரு தீப்பெட்டியினுள் அடைக்க முடியும் ? ஒரு தீப்பெட்டியில் ஒரு குழந்தை 
250 - க்கும் மேற்பட்ட பொருட்களை அடைத்தது ! அப்போது மிக நுண்ணிய 
என்கிற வார்த்தை கண்டுபிடிக்கப்படவில்லை . இக்காலக் குழந்தைகள் 
இப்பதிவை வெகு எளிதாக முறியடிக்க முடியும் . இது இப்போதும் பள்ளிக் 
குழந்தைகளுக்கான மிகச் சிறந்த அறிவியல் செய்முறையாகும் . 


41 


கழைக்கூத்தாடும் 

குரங்கு 


மடங்காத 

3 நெகிழி உறிஞ்சி 
அட்டைத்தாளில் ( 12 - செ . மீ ) 

குரங்கு 


இரு வளைந்த 
நெகிழி உறிஞ்சிகள் 
செலோ -நாடா 


மடங்காத உறிஞ்சியில் 
செலோ- நாடாவால் 
குரங்கின் கைகளை ஒட்டவும் . 


ety - 


. 


வளைந்த உறிஞ்சியின் குறுகிய 
முனைகளை வெட்டவும் .சுருள் 
பகுதியை பழுதுபடாமல் பார்த்துக் 
கொள்ளவும் . மடங்காத உறிஞ்சியின் செங்குத்தான உறிஞ்சிகளை 
இரு முனைகளையும் 

இரு கரங்களால் பற்றியபடி 
செங்குத்தான உறிஞ்சிகளின் 

மெல்ல சுழற்றவும் . குரங்கு 
சுருள் பகுதிகளில் சொருகவும் . தொடர்ச்சியாக வட்டமிடத் 

துவங்கும் . 
சுழலும் செங்குத்தான உறிஞ்சிகள் சுழற்சியை 
கழைக்கூத்தாடி குரங்கிற்கு கடத்தும் . 


42 


நிறமாற்றம் 


ஊசி 
கறுப்பு நூல் வெள்ளை நூல் 


தீப்பெட்டி 


ஒரு 60 - செ . மீ நீளமுள்ளவெள்ளை 
நூலை தீப்பெட்டியின் 
இழுப்பறையினுள் 
சாய்வாக நுழைக்கவும் . 


2 


இன்னொரு 60 - செ . மீ நீளமுள்ளி 
கருப்பு நூலை தீப்பெட்டியின் 
இழுப்பறையினுள் சாய்வாக 
நுழைக்கவும் . கருப்பு மற்றும் 
வெள்ளை நூல் இரண்டும் 
ஒன்றோடொன்று குறுக்கும் 
மறுக்குமாக செல்ல வேண்டும் . 


இரண்டு நூல்களையும் 
இணைப்பதற்கு முனைகளை 
சேர்த்து முடிச்சு போடவும் . 
இழுப்பறையை தீப்பெட்டியின் 
வெளியுறையால் மூடவும் . 


படத்தில் காட்டியபடி இரு நூல் வளையங்களையும் பிடித்துக் 
கொள்ளவும் . தீப்பெட்டி நடுவில் இருக்கும் . உங்கள்நண்பனை 
தீப்பெட்டியை இடமிருந்து வலப்புறமாக நகர்த்தச் 
சொல்லுங்கள். மாயமாக நூல்களின் நிறங்கள் இடம் மாறும் . 
கருப்பு வெளுப்பாகவும் வெளுப்பு நிறம் கருமையாகவும் மாறும் .. . 


காந்த சுழற்சி 


மீள்மப் பசை 
ஃபெவிபாண்ட் ) 


மடங்காத உறிஞ்சி 

( 8- செ . மீ ) 


காந்த 
வளையங்கள் 


நெகிழி அளவுகோல் 


வண்ண 
எழுதுகோல்கள் 

அட்டைத்தாள் 

வட்டு 
( 10 - செ . மீ ) 


மூன்று காந்த 

ஒரு அட்டைத்தாள் வட்டில் 
வளையங்களுள் ஒரு இந்த மாதிரியை வரைந்து 
மடங்காத உறிஞ்சியை தடிமனான கோடுகளில் 
இறுக்கமாகப் 

வெட்டவும் . 
பொருத்தவும் . 


உறிஞ்சியின் 
மேல்புறத்தை 
சுழலியில் 

ஒட்டவும் . 
விசிறியின் அலகுகள் செய்ய 
புள்ளியிடப்பட்ட கோடுகளில் 
மடிக்கவும் . 

விசிறியின் காற்று 
உந்தியை சுழன்று 
கொண்டே இருக்கச் 
செய்யும் . 


காந்தங்களின் இரு அடுக்குகளுக்கு 
இடையில் ஒரு நெகிழி அளவுகோலை 
நுழைக்கவும் . படத்தில் காட்டியபடி 
ஒன்று கூட்டவும் . 


இந்த ஒன்று கூட்டை 
முகட்டு விசிறியின் கீழ் 
பிடித்துக் கொள்ளவும் . அட்டை சுழலி சுழன்றுகொண்டே அளவுகோல் 
மீதுள்ள காந்தங்களை பலமுறை சுற்றச் செய்யும் . 


44 


கத்தரிக்கோல் 


மிதிவண்டி 
ஆரம் 


06 


வண்ண 

நாடாக்கள் 
காந்த 
வளையங்கள் 


காந்த 
குவளைச் 
சுழலி 


மூன்று 
காகித 
கோப்பைகள் 


படத்தில் காட்டியபடி 
கால் , அரை, முக்கால் 
பாகங்களாக 
கோப்பைகளை வெட்டவும் . 


கோப்பையின் அடிப்பாகத்தில் 
துளையிடவும் . வண்ண 
நாடாக்களால் வெட்டிய 
கோப்பைகளை 
அலங்கரிக்கவும் . 


Co 


துளையில் இரண்டு காந்த 

( O 
வளையங்களைப் பொருத்தவும் . ஒன்று மேலே 

மற்றொன்றை கீழிருந்து பொருத்தவும் . 
ஒரு மிதிவண்டி ஆரத்தில் காந்த 
வளையங்கள் பொருத்தப்பட்ட 

கோப்பையை மெல்ல 
கோப்பையை நுழைக்கவும் . ஆரத்தை சுழற 
மேலிருந்து இளக்கமாகப் பிடிக்கவும் . 

சுழன்றபடி மெதுவாக 
கீழே இறங்கும் . 
இந்த சோதனையை மற்ற 
இரு கோப்பைகளையும் 
பயன்படுத்தி மீண்டும் 
செய்யவும் . கோப்பை 
பெரிதாக ஆக அது 
மெல்ல சுழல்வதைக் காண்பீர்கள் . 
காந்த வளையங்கள் ஆர் 
மையத்திலிருந்து விலகி 
ஏறியிருக்கும் . காந்தங்கள் 

ஆரத்துடன் ஒட்டிக் 
கொண்டு மெல்ல சுழன்று 

கீழிறங்கும் . 


45 


ஆஅமுக்கும் 


வகைப் . 


மின்னோட்ட 


சுழல் 


சுழற்றி 


பொத்தான்கள் 

நான்கு 
500 - மி . லி 

90 நியோடைமிய 
புட்டியிலிருந்து 

00 ( இரட்டிய ) 
செய்யப்பட்ட 

காந்தங்கள் 
Se சுழல்விசிறி 

கூரான 
பயன்படுத்திய மூங்கில் குச்சிகள் 
அலுமினிய டப்பிகள் 


செலோ -நாடாக்கள் 


மீள்மப்பசை 
(ஃபெவிபாண்ட்) 


புட்டி மூடிகள் தெளிதகடு 


இரு புட்டி மூடிகளில் 
துளையிட்டு அவற்றை 

படத்தில் 
ஒன்றன்பின் ஒன்றாக 

காட்டியபடி 
ஒட்டவும் . 

ஒரு 500 - மி . லி . 

நெகிழி புட்டியில் 
அமுக்கும் பொத்தானின் ஒரு நான்கு இரட்டிய 
பாதியை மட்டும் - அதன் குமிழ் காந்தங்களை 
முனையை மட்டும் - மூடியின் ஒட்டவும் . 

துளையில் பொருத்தவும் . 
5 1 - செ . மீ x 6- செ . மீ அளவுடைய 

இரட்டை மூடிகளில் 
நான்கு தெளிதகடு கீற்றுகள் 

புட்டி சுழல்விசிறியைப் 
வெட்டவும் . இரண்டு 

திருகி மூடவும் . 
குறுக்குகளாக அவற்றை 

காந்தங்கள் பொருத்தப்ப) 
ஒட்டவும் . அவற்றின் 

பட்ட புட்டியில் இந்த S 
மையத்தில் துளைகளிட்டு 

இரட்டை மூடிகளைப் 
அமுக்கும் பொத்தனின் ஒரு 

பொருத்தவும் . 
பாதியை அதில் ஒட்டவும் . 
குமிழ் முனை மேலே இருக்க 
வேண்டும் . 


- இரண்டு அலுமினிய டப்பிகளின் மேல்புறத்தை வெட்டவும் . அதில் 
குறுக்காக ஒட்டப்பட்ட கீற்றுகளை நாடாவால் ஒட்டவும் . 
ஒவ்வொரு டப்பி அடிப்பாகத்தின் மத்தியிலும் பெரிய துளைகளிடவும் . 


46 


மூன்று புட்டி மூடிகளில் மூன்று 
கூர்மையான மூங்கில் குச்சிகளைச் 
( பற்றுகரண்டி) சொருகவும் . 
ஒரு மரக்கட்டையில் 
மூடிகளை ஒட்டவும் . 
காந்தங்களுடைய புட்டியை 
நடுக்குச்சியிலும் , இரண்டு 
ஓரக்குச்சிகளில் டப்பிகளையும் 
அமர்த்தவும் . குச்சிகளின் நுனிகள் 
பொத்தான்களைத் தொட்டவாறு 
அமர்த்த வேண்டும் . பின்பு மாதிரியை 
முகட்டு விசிறியின் கீழ் வைக்கவும் . 
சுழலும் காந்தங்கள் அலுமினிய 
டப்பிகளில் சுழல் மின்னோட்டத்தை 
உருவாக்கும் . இந்த மின்னோட்டம் 
ஒரு காந்த விசையை உருவாக்கி 
அந்த விசை வலுவான இரட்டிய 
காந்தங்களுடன் சேர்ந்து 
செயலாற்றுவதால் அது அலுமினிய 
டப்பிகளைச் சுழலச் செய்கிறது . 


CO 


முகட்டு விசிறியின் தென்றல் 
காற்று புட்டியையும் சுழல் 
விசிறியையும் சுழல வைக்கும் . 
வலுவான இரட்டிய 
காந்தங்களும் சுழலும் . 
இவ்வாறு சுழலும் காந்தங்கள் 
அலுமினிய டப்பிகளில் 
சுழல் மின்னோட்டத்தை 
உருவாக்குவதால் 
அவையும் சுழலத் 
துவங்கும் ! 


பதை 


மிதக்கும் 
சுழல்விசிறி 

கத்தரிக்கோல் 
காந்த 
வளையங்கள் 

மணலால் 
புட்டி சுழல்விசிறி நிரப்பப்பட்ட 

செலோ- நாடா 
நெகிழி 
புட்டி 
மடங்காத நெகிழி 

உறிஞ்சி 


பாதியளவு மணலால் 
ஒரு 500 - மி . லி . நெகிழி 

நிரப்பப்பட்ட புட்டியை 
புட்டியிலிருந்து சுழல் 

துளையிட்ட மூடியால் 
விசிறியொன்றைச் செய்யவும் . 

மூடவும் . மூடியில் ஒரு 
புட்டி மூடியில் 

மடங்காத உறிஞ்சியை 
துளையிடவும் . 

இறுக்கமாகப் பொருத்தவும் . 
உறிஞ்சியை நேராக நிற்க 
வைக்க அதை மணலில் 
பதித்து வைக்கவும் . 

சுழல்விசிறியின்உள்ளேயும் , 
சில காந்த வளையங்களை வெளியிலும் தலா ஒரு காந்தத்தை 
உறிஞ்சியினுள் போடவும் . ஒரே வைக்கவும் . இந்த காந்தங்கள் 
வகையான காந்த துருவங்கள் தானாகவே ஒன்றோடொன்று 
ஒன்றையொன்று 

ஒட்டிக்கொள்ளும் . 
விலக்கும் . 


ஒரே வகையான 
துருவங்கள் 
விலகுவதால் 
அது புட்டி 
விசிறியை 
மிதக்கச்செய்யும் 
முகட்டு விசிறி 
அதை 
சுழலச் செய்கிறது 


z 


Z 


மடங்காத உறிஞ்சியின் மீது 
சுழல்விசிறியை வைக்கவும் . சுழல்விசிறியிலும் 
உறிஞ்சியிலும் உள்ள காந்தங்கள் ஒன்றையொன்று 
விலக்க வேண்டும் . அது சுழல்விசிறியை மிதக்கச் 
செய்யும் . முகட்டு விசிறியின் கீழ் வைத்தால் 
சுழல் விசிறி அதிவேகமாகச் சுழலும் ! 


48 


எடை மற்றும் கன 
அளவு பேணுகை 


பெரியளவு 
களிமண் 
உருண்டை 


ஒரே எடை மற்றும் அளவுடைய 
களிமண் உருண்டைகள் 
செய்யவும் . 

ஒவ்வொரு உருண்டையையும் வித்தியாசமான 
2 வடிவங்களில் உருமாற்றவும் - விலங்கு , 
கனசதுரம் , கோப்பை மற்றும் ஒரு ஏந்துதட்டு . 


" எந்த வடிவம் கனமானது ?" என்று உங்கள் நண்பனைக் 
கேட்கவும் . ஒவ்வொரு வடிவமும் ஒரே மாதிரியான 
உருண்டையிலிருந்து உருவாக்கப்பட்டது . அப்படியிருக்க 
அவற்றின் எடைகள் எவ்வாறு வேறுபட முடியும் ? 


111 


நான்கு வெவ்வேறு வடிவங்களுடைய பாத்திரங்களில் 
ஒரே அளவு நீர் ஒரு கோப்பையளவு) நிரப்பவும். ஒவ்வொன்றிலும் 
நீர்மட்டம் வேறுபடும் . எந்த பாத்திரத்தில் அதிக 
அளவு நீர் உள்ளது ? 


49 


இசைக் 
குவளை 


2 


மதுபானக் 
குவளை 


தண்ணீ 


ர் 


ஈரமான உங்கள் விரலை ஒரு மதுபானக் குவளையின் 
விளிம்பின் மீது தேய்க்கவும் .உங்களுக்கு ஒரு 
இசைச்சுரம் கேட்கும் . 

பிறகு மதுபானக் 
குவளையில் பாதியளவு 
நீர் நிரப்பவும் . விளிம்பில் 
தேய்த்தால் இசைச் 
சுரம் மாறும் . 


இன்னும் நீர் ஊற்றி 
மறுமுறை முயற்சி 
செய்யவும் . 


நீர் நிறைய சேர்த்தால் 
இசைச்சுரத்தின் கீச்சிடுகிற 
தன்மை குறையும் . மதுபானச் 
குவளையில் அதிரும் நீரால் 
இசைச்சுரம் உருவாகிறது . 


50 


இசை மூடி 


பலூன் 


பழைய 
வரைத்தூவலின் 
வெளியுறை 


மீள்மப் 
பட்டைகள் 


பெரிய புட்டி மூடி 


கத்தரிக்கோலால் புட்டி மூடியில் 
8 - மி . மீ அளவுள்ள துளையிடவும் . 
துளையில் 8 - செ . மீ நீளமுள்ளபழைய 
வரைத்தூவலின் வெளியுறையை 
இருக்கமாகப் 
பொருத்தவும் . 


3 


மூடியின் விளிம்பில் ஒரு 
சிறிய துளையிடவும் . 
இதில் 5 - செ . மீ நீளமான 
பந்து முனைத் தூவலின் 

நிரப்பிலைப் பொருத்தவும் . 
பாய் 

ஒரு பிய்ந்த பலூனை 

மூடியில் நீட்டிப் 
ஓட்டைகள் | 

பிடிக்கவும் . பலூனை 
நீட்டிய படியே வைக்க 

மீள்மப்பட்டையை 
பலூனைத் 

மாட்டவும் . 
தொடும் வரை 
வரைத்தவலை 
உள்ளேதள்ளவும் . நிரப்பில் 
வழியாக ஊதினால் ஒரு ஓசை 
கேட்கும் . வெவ்வேறு இசைச் 
சுரங்களை கேட்க ஓட்டைகளை 
மூடித் திறக்கவும் . 

பா 
ஊதும்போது , நீட்டப்பட்ட 
பலூன் அதிர்வதால் 
இனிமையான சுரங்களை 

உருவாக்குகிறது . 


+ 


மிதிவண்டி சக்கரம் 


மிதிவண்டி 
சுழல்காட்டி 


இரு வலுவான 
கயிறுகள் 


80- செ . மீ நீளமுள்ள இரண்டு 

ஒரு கயிற்றால் தொங்க விடும் 
வலுவான கயிறுகளை 

போது சக்கரம் கிடைநிலையில் 
மிதிவண்டியின் சக்கர சுழலச்சில் இருக்கும் . 
கட்டவும் . அவற்றின் இரு 

இரண்டு கயிறுகளையும் 
முனைகளையும் சேர்த்து 

பிடித்தவாறு சக்கரத்தை 
முடிச்சு போடவும் . 

வேகமாகச் சுழற்றவும் 


சக்கரம் சுழல ஆரம்பித்தவுடன் 
இடக்கையிலுள்ள கயிற்றை கீழே விடவும் . 
சக்கரம் கீழே விழாது ! அதற்கு பதிலாக 
சுழன்று கொண்டே வலஞ்சுழித்த திசையில் 
சுற்றத் துவங்கும் . 
எனினும் , வலக்கையிலுள்ளகயிற்றை கீழே 
விட்டால் சுழன்று கொண்டே அது மெதுவாக 
இடஞ்சுழித்ததிசையில் சுற்றத் துவங்கும் . 


சுழல்காட்டியின் இயக்கத்தினால் 
சக்கரம் கீழே விழாது . மாறாக 
அது மெல்ல சுற்றும் . 


பழைய குறுந்தகடு குறுந்தகடு 


பசை 


கோண அளவி குண்டூசி 


190/ 


அட்டைத்தாள் 


காகித 
கோண அளவி 

நெகிழி 
உறிஞ்சிகள் 


ஒரு பழைய குறுந்தகட்டின் 
மேல் மீளமப்பசையை தடவவும் . 


அச்செடுத்த காகித 
கோண அளவியை 
இந்த குறுந்தகட்டின் 
மீது ஒட்டவும் . கோண அளவி 

0 -விலிருந்து 360 பாகை வரையுள்ள 
கெட்டியான 

கோணங்களை காண்பிக்கும் . 
அட்டைத்தாளில் பசையை 
தடவி குறுந்தகடு கோண 
அளவியை அதின் மீது ஒட்டவும் . 


இருசிறிய உறிஞ்சிகளை 
வெட்டவும் . இவற்றை 
கோண அளவியின் 
நடுவில் வைத்து குண்டூசியை 
சுழலச்சு போல் சொருகவும் . 
இந்த உறிஞ்சி சுட்டிகளைக் 
கொண்டு கோணங்களை 
அளக்கவும் . 

53 ) 


| 


| 


| 


| | | | | | | | 

| | | | | | | || | 

| | | | 
THILEEPLETELLITTLLLLLLLLI 


| 


| 


| 


| 


| 


| 


T 


- வடிகுழா 


அறிவியல் வன்பொருளல்ல -- வடியளவைக் குழாய்கள் , 
வடிகுழல்கள் , சோதனைக் குழாய்கள். அறிவியல் என்பது , 

நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை ஆழ்ந்த 
கண்ணேட்டத்தோடு காண்பதற்கான ஒரு வழியாகும் . 

வீட்டிலிருக்கும் எளிய பொருட்களைக் கொண்டே 
குழந்தைகள் வியத்தகு விஞ்ஞான சோதனைகளை செய்ய 

இயலும்-பழைய நெகிழி புட்டிகள் ,காகித கோப்பைகள் , 
உறிஞ்சிகள் ,இலைகள் முதலியன. குழந்தைகள் வீட்டிலே 
இருக்கும் சாதாரண பொருட்கள் மற்றும் கருவிகளைக் 
கொண்டே செய்யக் கூடிய 50 - க்கும் மேற்பட்ட 

அறிவியல் சோதனைகளை இந்த எளிய 
சிறுகுறிப்பு புத்தகம் ஆவணப் படுத்துகிறது . 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 
| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


| 


